﻿57. நாம் உங்கள்மீது மேகங்களை நிழலிடச் செய்தோம். உங்களுக்கு "மன்னு" மற்றும் "சல்வா"வை இறக்கிவைத்தோம். (அத்தோடு) "நாம் உங்களுக்கு வழங்கியுள்ள தூய்மையானவற்றிலிருந்து உண்ணுங்கள்" (என்றோம்). (இதை அவர்கள் மீறிவிட்டனர். இதனால்) அவர்கள் நமக்கு அநீதி இழைத்துவிடவில்லை. மாறாக, தமக்குத் தாமே அநீதி இழைத்துக்கொண்டனர்.
-------------------------------------
இதற்கு முன்வந்த வசனங்களில், இஸ்ரவேலர்கள் சந்தித்துவந்த சோதனைகளை, அவர்களைவிட்டும் தான் அகற்றியதை இறைவன் நினைவுபடுத்தினான். இங்கு அவர்களுக்குத் தான் சொரிந்த அருட்கொடைகளை நினைவூட்டத் தொடங்கி, "உங்கள்மீது நாம் மேகங்களை நிழலிடச் செய்தோம்" என்று இறைவன் கூறுகின்றான்.
"மேகங்கள்" என்பதைச் சுட்ட, "அல் ஃகமாம்" எனும் சொல் மூலத்தில் ஆளப்பட்டுள்ளது. இது "ஃகமாமத்" என்பதன் பன்மை ஆகும். (இதற்கு "மறைக்கக்கூடியது" என்பது சொற்பொருளாகும்.) மேகம் வானத்தை மூடி மறைத்துவிடுவதால் அதற்கு இப்பெயர் வழங்கலாயிற்று.
(இஸ்ரவேலர்களுக்கு நிழல் தருவதற்காக அனுப்பப்பட்ட) அந்த மேகங்கள் வெண்ணிற மேகங்களாகும். "தீஹ் " எனும் பாலைவனத்தில் (சுட்டுப் பொசுக்கும்) சூரிய வெப்பத்திலிருந்து பாதுகாப்புத் தருவதற்காக அந்த மேகங்கள் மூலம் அவர்கள் நிழலளிக்கப்பெற்றனர்.
விரிவுரையாளர்கள் ஹசன் மற்றும் கத்தாதா (ரஹ் ) ஆகியோர் கூறியதாவது: இது ஒரு பாலைவனத்தில் நடைபெற்றதாகும். அங்கு (சுட்டுப் பொசுக்கும்) சூரிய வெப்பத்திலிருந்து (பாதுகாப்பு அளிப்பதற்காக) அவர்களுக்கு அந்த மேகங்கள் நிழலளித்தன.
முஜாஹித் (ரஹ் ) அவர்கள் கூறியதாவது: அவை (சாதாரண) மேகங்கள் அல்ல. மறுமை நாளில் அல்லாஹ்  எந்த மேகங்களில் வருவானோ அந்த மேகங்கள் ஆகும்.
இது தொடர்பாகவே "மேக நிழல்களில் அல்லாஹ் வும் வானவர்களும் தம்மிடம் வருவதைத் தவிர வேறு எதை அவர்கள் எதிர்பார்க்கின்றனர்?" (2:210) எனும் வசனம் குறிப்பிடுகிறது. இவ்வகை மேகத்தில்தான் பத்ருப் போர் நாளன்று வானவர்கள் வந்தனர். இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள், "தீஹ் " பாலைவனத்தில் இது நடந்தது என்று கூறினார்கள்.

"மன்னு" மற்றும் "சல்வா" 
--------------------------
அடுத்து "உங்களுக்கு "மன்னு" மற்றும் "சல்வா"வை இறக்கிவைத்தோம்." என்று அல்லாஹ்  கூறுகின்றான். இதில் இடம்பெற்றுள்ள "மன்னு" எனும் சொல், எதைக் குறிக்கிறது என்பது தொடர்பாகக் குர்ஆன் விரிவுரையாளர்களிடையே கருத்து வேறுபாடு காணப்படுகிறது.
இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள் கூறியதாவது: "மன்னு" ("மன்னா") எனும் உணவுப் பொருள் இஸ்ரவேலர்களுக்காக மரங்களில் இறங்கிக்கொண்டிருந்தது. இஸ்ரவேலர்கள் காலையில் அங்கு சென்று விரும்பிய அளவு அதை உண்பார்கள்.
சுத்தீ (ரஹ் ) அவர்கள் கூறியதாவது: இஸ்ரவேலர்கள், "மூசாவே! இங்கு (பாலைவனத்தில்) நிலவும் சூழலை நாங்கள் எவ்வாறு சமாளிப்பது? (எங்களுக்கு) உணவு எங்கே?" என்று வினவினர். அப்போதுதான் அவர்களுக்கு அல்லாஹ்  "மன்னு" எனும் உணவுப் பொருளை அருளினான். அது இஞ்சிச் செடியில் வந்து விழுந்துகொண்டிருந்தது.
கத்தாதா (ரஹ் ) அவர்கள் கூறியதாவது: "மன்னு" எனும் உணவுப் பொருள் இஸ்ரவேலர்களின் இருப்பிடங்களிலேயே பனிப் பொழிவைப் போன்று இறங்கிக்கொண்டிருந்தது. அது பாலைவிட அதிக வெண்மையாகவும் தேனைவிட இனிப்பாகவும் இருந்தது. வைகறை (ஃபஜ்ர்) உதயத்திலிருந்து சூரியன் உதிக்கும்வரை அது பொழிந்துகொண்டிருக்கும்.
இஸ்ரவேலர்களில் ஒருவர் தமக்கு அன்றைய ஒரு நாளைக்குத் தேவையான அளவை (அதிலிருந்து) எடுத்துக்கொள்வார். அப்துர் ரஹ் மான் பின் அஸ்லம் (ரஹ் ) அவர்கள், "மன்னு என்பது தேனாகும்" எனக் கூறினார்கள்.
ஆக, விரிவுரையாளர்கள் "மன்னு" என்பதற்கு அளித்துள்ள விளக்கங்கள் ஏறத்தாழ ஒன்றாகவே உள்ளன. சிலர், அது திட உணவு என்கின்றனர்; சிலர், அது திரவ உணவு என்கின்றனர். ஆக, எவ்வித உழைப்பும் சிரமுமின்றி இஸ்ரவேலர்களுக்கு இறைவன் வழங்கிய உணவு, பானம் உள்ளிட்டவற்றை அது குறிக்கும் என்பதே பொருத்தமான விளக்கமாகும்.
பொதுவாக "மன்னு" என்பது, தனியாக உட்கொண்டால் இனிப்பான உணவாகவும், நீருடன் கலந்தால் தரமான பானமாகவும் அமையும். வேறு பொருளுடன் சேர்த்தால் புதிய வகை உணவாக அது மாறும். ஆயினும், இந்தப் பொதுவான "மன்னு"தான் இங்கு வசனத்தில் நோக்கம் என்று சொல்ல முடியாது. இதற்குப் பின்வரும் நபிமொழிகள் ஆதாரங்கள் ஆகும்.
நபி (ஸல்) அவர்கள் கூறினார்கள்: சமையல் காளான் "மன்னு" வகையைச் சேர்ந்ததாகும். அதன் சாறு கண்ணுக்கு நிவாரணமாகும்.
மேலும், அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் கூறினார்கள்: "அஜ்வா" (எனும் உயர் ரகப்) பேரீச்சம் பழம் சொர்க்கத்திலிருந்து வந்ததாகும். அதில் விஷத்திற்கு நிவாரணம் உண்டு. சமையல் காளான் "மன்னு" வகையைச் சேர்ந்ததாகும். அதன் சாறு கண்ணுக்கு நிவாரணமாகும்.

சல்வா 
-------------
இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள் கூறியதாவது: "சல்வா" என்பது, காடையைப் போன்ற ஒருவகைப் பறவையாகும். அதைப் பிடித்து இஸ்ரவேலர்கள் உண்டுவந்தனர்.
கத்தாதா (ரஹ் ) அவர்கள் கூறியதாவது: "சல்வா" என்பது சிவப்பு நிறச் சாயலுள்ள பறவைகளில் ஒன்றாகும். அந்தப் பறவைகளைத் தென்திசைக் காற்று அவர்களிடம் கொண்டுவந்து சேர்க்கும். இஸ்ரவேலர்களில் ஒருவர் தமக்கு அன்றைய ஒரு நாளைக்குத் தேவையான அளவிற்குப் பிடித்து அறுத்துக்கொள்வார். அளவைத் தாண்டினால் (அந்த இறைச்சி) கெட்டுப்போய்விடும்; அவரிடம் அது எஞ்சியிராது.
ஆனால், வாரத்தில் ஆறாம் நாள் வந்தால் (அன்று மட்டும்) அந்த நாளுக்கும் (அதற்கடுத்த) ஏழாம் நாளுக்கும் (சேர்த்து, இரு நாட்களுக்குத்) தேவையான அளவிற்குப் பிடித்து அறுத்துக்கொள்வார். ஏனெனில், அந்த (ஏழாம்) நாள் அவர்களுக்கு வழிபாட்டு நாள் ஆகும். அந்த நாளில் அவர்கள் வேறு எதிலும் கவனம் செலுத்தமாட்டார்கள்; எதையும் தேடிச் செல்லமாட்டார்கள்.
சுத்தீ (ரஹ் ) அவர்கள் கூறியதாவது: இஸ்ரவேலர்கள் "தீஹ் " பாலைவனத்தில் நுழைந்தபோது மூசா (அலை) அவர்களிடம், "இங்கு நிலவும் சூழலை நாங்கள் எவ்வாறு சமாளிப்பது? (எங்களுக்கு) உணவு எங்கே?" என்று வினவினர். அப்போது அவர்களுக்கு அல்லாஹ்  "மன்னு" எனும் உணவை அருளினான். அது இஞ்சிச் செடியில் வந்து விழுந்துகொண்டிருந்தது.
"சல்வா" என்பது, காடையைவிட அளவில் பெரிதான (உருவத்தில்) அதைப் போன்ற ஒரு வகைப் பறவை ஆகும். அவர்களில் ஒருவர் வந்து அந்தப் பறவையைப் பார்ப்பார். அது நன்கு கொழுத்திருந்தால் அதைப் பிடித்து அறுப்பார். இல்லையேல் அதை விட்டுவிடுவார். நன்கு கொழுத்த பின்னர் அது தானாகவே அவரிடம் வ(ந்து சே)ரும்.
பிறகு அந்த இஸ்ரவேலர்கள், "இதோ உணவு கிடைத்தாயிற்று. (குடிப்பதற்குத்) தண்ணீர் எங்கே?" என்று கேட்டனர். அப்போது மூசா (அலை) அவர்களுக்கு ஓர் உத்தரவு வந்தது. உடனே அவர்கள் தமது கைத்தடியால் பாறையில் அடித்தார்கள். அதிலிருந்து பன்னிரண்டு நீரூற்றுகள் பீறிட்டன. அவர்களில் ஒவ்வொரு பிரிவினரும் ஒரு நீரூற்றில் நீர் அருந்தினர். பிறகு அவர்கள் "இதோ தண்ணீர் கிடைத்தாயிற்று. (தங்குவதற்கு) நிழல் எங்கே?" என்று கேட்டனர். அப்போது மேகங்கள் அவர்களுக்கு நிழல் கொடுத்தன.
பின்னர் அவர்கள், "இதோ நிழல் கிடைத்தாயிற்று. (உடுத்துவதற்கு) உடை எங்கே?" என்று கேட்டனர். உடனே அவர்கள் அணிந்திருந்த (பற்றாக்குறையான) ஆடைகள் (அவரவர் உயரத்திற்கேற்ப) விரிந்துகொண்டன. (அவர்கள் வளர வளர) குழந்தைகள் வளர்வதைப் போன்று (அந்த ஆடைகளும் வளர்ந்தன.) அவை இற்றுப்போகவும் இல்லை. இதையே இவ்வசனம் "உங்கள்மீது மேகங்களை நிழலிடச் செய்தோம்; உங்களுக்கு "மன்னு" மற்றும் சல்வாவை இறக்கிவைத்தோம்" என்று கூறுகிறது.
இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள், "இஸ்ரவேலர்களுக்கு "தீஹ் " பாலைவனத்தில், இற்றுப்போகாத, அழுக்கடையாத ஆடைகள் உருவாக்கப்பட்டன" என்று கூறினார்கள்.
இப்னு ஜுரைஜ் (ரஹ் ) அவர்கள் கூறியதாவது: அவர்களில் ஒருவர், ஒரு நாளைக்குத் தேவையானதைவிடக் கூடுதலாக அந்த "மன்னு" மற்றும் "சல்வா"வை எடுத்(துச் சேமித்துவைத்)தால் அது கெட்டுவிடும். எனினும், அவர்கள் வெள்ளிக்கிழமை (மட்டும்) சனிக்கிழமைக்குத் தேவையான உணவையும் சேர்த்து எடுத்து வைத்துக்கொள்வார்கள். அப்போது (மட்டும்) அது கெட்டுப்போவதில்லை.
நாம் உங்களுக்கு வழங்கியுள்ள தூய்மையானவற்றிலிருந்து உண்ணுங்கள் 
இந்தத் தொடரில், "உண்ணுங்கள்" என்பது, (கட்டாயத்தைக் குறிக்கும் கட்டளை அன்று. மாறாக,) செய்த உபகாரத்தை எடுத்துச்சொல்லி வழிகாட்டும் அனுமதியாகும். ஆக, இறைவன் வழங்கியவற்றிலிருந்து உண்ணுமாறும், அவனையே வழிபடுமாறும் இஸ்ரவேலர்களுக்கு உத்தரவிடப்பட்டது. "உங்கள் இறைவன் வழங்கிய உணவை உண்ணுங்கள்; அவனுக்கு நன்றி செலுத்துங்கள்" (34:15) என்று மற்றொரு வசனம் கூறுகிறது.
ஆனால், இஸ்ரவேலர்கள் இதற்கு மாறுசெய்து, இறை ஆணைகளை நிராகரித்துத் தமக்குத் தாமே அநீதி இழைத்துக்கொண்டனர். இதையே இறைவன் இங்கு "அவர்கள் நமக்கு அநீதி இழைத்துவிடவில்லை; மாறாக, தமக்குத் தாமே அநீதி இழைத்துக்கொண்டனர்" என்று தெரிவிக்கின்றான்.
இஸ்ரவேலர்கள் கண்கூடாகக் கண்ட இவையாவும் (அல்லாஹ் வின்) தெளிவான சான்றுகளும், வழக்கத்திற்கு மாறான உறுதிவாய்ந்த அற்புதங்களும் ஆகும்.

நபித்தோழர்களின் சிறப்பு 
-------------------------------------
இங்குதான் மற்ற நபிமார்களின் தோழர்களைவிட முஹம்மத் (ஸல்) அவர்களுடைய தோழர்களின் சிறப்பு என்ன என்பது தெளிவாகிறது. நபி (ஸல்) அவர்கயோடு பல்வேறு யுத்தங்களிலும் பயணங்களிலும் பங்கேற்றிருக்கின்ற அந்தத் தோழர்கள் (அப்போது ஏற்பட்ட சோதனைகளின்போது) பொறுமையோடும் நிலைகுலையாமலும் இருந்தார்கள். எதைக் குறித்தும் அவர்கள் பிடிவாதம் பிடித்ததே இல்லை.
அவற்றில் "தபூக்" போரும் ஒன்றாகும். இது கடுமையான கோடை காலத்தில் மிகுந்த சிரமத்திற்கிடையே நடந்த ஒரு யுத்தமாகும். அப்போது நபி (ஸல்) அவர்களிடம் எந்த அற்புதத்தையோ புதுமையையோ நிகழ்த்திக் காட்டுமாறு நபித்தோழர்கள் கேட்கவில்லை. அந்த அற்புதங்களை நிகழ்த்துவது நபி (ஸல்) அவர்களைப் பொறுத்தவரை மிகச் சாதாரணமானதாக இருந்தும் தோழர்கள் அதைக் கோரவில்லை.
மாறாக, பசி அவர்களைக் கடுமையாக வாட்டியபோதெல்லாம் தங்கள் வசமிருந்த உணவுப் பொருட்களை பெருக்கித் தருமாறு நபி (ஸல்) அவர்களிடம் வேண்டினார்கள். அப்போது அவர்கள் தங்களிடம் இருந்த (எஞ்சிய) உணவுப் பொருட்களை ஒன்று சேர்த்தனர். அந்த உணவுப் பொருட்கள் ஓர் ஆடு மண்டியிட்டுப் படுத்துக் கொள்ளும் இடம் அளவிற்கு (சிறு குவியலாகச்) சேர்ந்தன. அப்போது நபி (ஸல்) அவர்கள் அல்லாஹ் விடம் அதைப் பெருக்கித்தருமாறு பிரார்த்தித்தார்கள். பின்பு (அதை எடுத்துக் கொள்ளுமாறு) தோழர்களுக்கு உத்தரவிட்டார்கள். உடனே நபித்தோழர்கள் தம்மிடமிருந்த அனைத்துப் பைகளிலும் அதை நிரப்பிக்கொண்டனர்.
இதைப் போன்றே அவர்களுக்குத் தண்ணீர் தேவை ஏற்பட்டபோது நபி (ஸல்) அவர்கள் அல்லாஹ் விடம் பிரார்த்தித்தார்கள். உடனே மேகம் அவர்களருகில் (திரண்டு) வந்து அவர்களுக்கு மழையைப் பொழிந்தது. அதைத் தாமும் பருகினர்; ஒட்டகங்களுக்கும் புகட்டினர்; தோல் பைகளிலும் நிரப்பிக்கொண்டனர். பின்னர்தான் அந்த மேகம் தங்கள் படையினர் இருக்கும் பகுதியைத் தாண்டிச் செல்லவில்லை என்பதை அவர்கள் கண்டனர்.
